C ) 


GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[ Regd . No . TNICCN / 467 / 2009- 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ Price : Rs . 1 . 60 Paise . 


OF T 


KAMID 


. 
* " HT 
- - - 

ப 
PIE 


SSNL 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


Hெ4 


F + 


1க 


. 


NADO 


4 


(1 * 


TRUT 


1 ALONE 


UMPHS 


NE TRIU 


EXTRAORDINARY PUBLISHED BY AUTHORITY 


No. 343] 


CHENNAI , THURSDAY , DECEMBER 24 , 2009 
Margazhi 9 , Thiruvalluvar Aandu - 2040 

Part || - - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 
NOTIFICATIONS BY GOVERNMENT 


வருவாய்த் துறை 
காஞ்சிபுரம் மாவட்டம் , தாம்பரம் வட்டத்தைச் சீரமைத்து ஆலந்தூர் மற்றும் சோழிங்கநல்லூரை தலைமையிடமாகக் கொண்டு புதிதாக 
ஆலந்தூர் மற்றும் சோழிங்கநல்லூர் வட்டம் மற்றும் புதிதாக தாம்பரம் வருவாய்க் கோட்டம் உருவாக்குதல் பற்றிய அறிவிக்கை . 

[ அரசாணை (நிலை) எண் 500 , வருவாய் ( வ . நி .1(1) த் துறை , 24 டிசம்பர் 2009.) 
No . II(2 ) REVI712 (d -1)/ 2009 . 

தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் , காஞ்சிபுரம் மாவட்டம் , தாம்பரம் வட்டம் , தாம்பரம் குறுவட்டத்தினை 
சீரமைத்து , 2009 - ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 30 ஆம் நாளிலிருந்து , தாம்பரம் , சிட்லபாக்கம் , மாடம்பாக்கம் ஆகிய 
குறுவட்டங்கள் கீழ்க்கண்ட அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள வருவாய் கிராமங்களை தனது ஆட்சி எல்லைகளாகக் கொண்டு 
செயல்படும் . 

தற்போது தாம்பரம் வட்டம் , பள்ளிக்கரணை குறுவட்டத்திலுள்ள மதுரப்பாக்கம் , கோவிலாஞ்சேரி , மூலச்சேரி ஆகிய வருவாய் 
கிராமங்கள் புதிய மாடம்பாக்கம் குறுவட்டத்தில் இணைக்கப்படும் . 

அட்டவணை 
வ . எண் குறுவட்டத்தின் பெயர் 

வருவாய்க் கிராமங்களின் பெயர் 
(2 ) 
தாம்பரம் 

புலிக்கொரடு 
கடப்பேரி 
தாம்பரம் 
பெருங்களத்தூர் 
முடிச்சூர் 
பீர்க்கன்கரணை 

இரும்புலியூர் 
சிட்லபாக்கம் 

திருவஞ்சேரி 
சேலையூர் 
சிட்லபாக்கம் 
செம்பாக்கம் 
இராஜகீழ்ப்பாக்கம் 

கௌரிவாக்கம் 
மாடம்பாக்கம் 

மாடம்பாக்கம் 
கஸ்பாபுரம் 
வெங்கம்பாக்கம் 
அகரம்தென் 
கோவிலாஞ்சேரி 
மதுரப்பாக்கம் 

மூலச்சேரி 
DTP - ||- 2 Ex . ( 343 ) 

[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


[ அரசாணை 


(நிலை) எண் 500 , வருவாய் ( வ . நி .1(1 ) த் துறை , 24 டிசம்பர் 2009.) 


No . II (2)| REVI712 (d - 2)/ 2009 . 

தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் , காஞ்சிபுரம் மாவட்டம் , தாம்பரம் வட்டத்தைப் பிரித்தும் தற்போது தாம்பரம் 
வட்டத்தில் உள்ள ஆலந்தூர் குறுவட்டத்தினை சீரமைத்து புதிதாக பம்மல் , பல்லாவரம் ஆகிய குறுவட்டங்களை உருவாக்கியும் 
2009 - ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 30 ஆம் நாளிலிருந்து புதிதாக ஆலந்தூர் வட்டமொன்று கீழ்க்கண்ட அட்டவணையில் 
காட்டப்பட்டுள்ள குறுவட்டங்களை தனது ஆட்சி எல்லைகளாகக் கொண்டு செயல்படும் . 

2 . புதிதாக உருவாக்கப்படும் ஆலந்தூர் வட்டத்தில் உள்ளடங்கும் 1 . ஆலந்தூர் , 2 . பம்மல் , 3 . பல்லாவரம் ஆகிய 
குறுவட்டங்களுக்கு உட்பட்ட வருவாய்க் கிராமங்கள் மீது தற்போது தாம்பரம் வட்டாட்சியரால் கையாளப்படும் அதிகாரங்கள் இனி 
ஆலந்தூர் வட்டாட்சியரால் 2009 - ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 30 ஆம் நாளிலிருந்து கையாளப்படும் . 

அட்டவணை 
வ .எண் 

குறுவட்டத்தின் பெயர் வருவாய்க் கிராமங்களின் பெயர் 
( 2 ) 

( 3 ) 
ஆலந்தூர் 

மீனம்பாக்கம் 
நந்தம்பாக்கம் 
ஆலந்தூர் 
புனிததோமையார் மலை 
பருத்திவாக்கம் 
ஆதம்பாக்கம் 
பழவந்தாங்கல் 
நங்கநல்லூர் 
தலக்கணாஞ்சேரி 


பம்மல் 


அனகாபுத்தூர் 
பொழிச்சலூர் 
கவுல்பசார் 
கண்டோன்மெண்ட் பல்லாவரம் 
பம்மல் 
திருநீர்மலை 
திரிசூலம் 
மூவரசம்பட்டு 
நெமிலிச்சேரி 
ஜமீன் பல்லாவரம் 
இசா பல்லாவரம் 
அஸ்தினாபுரம் 


பல்லாவரம் 


[ அரசாணை 


( நிலை) எண் 500 , வருவாய் ( வ . நி . 1(1 ) த் துறை , 24 டிசம்பர் 2009. ) 


No . II (2)| REVI712 (d - 3)/2009 . 

தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் , காஞ்சிபுரம் மாவட்டம் , தாம்பரம் வட்டத்தைப் பிரித்தும் தற்போது தாம்பரம் 
வட்டத்தில் உள்ள சோழிங்கநல்லூர் குறுவட்டத்தினை சீரமைத்து புதிதாக சோழிங்கநல்லூர் , மேடவாக்கம் ஆகிய குறுவட்டங்களை 
உருவாக்கியும் , 2009 - ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 30 ஆம் நாளிலிருந்து புதிதாக சோழிங்கநல்லூர் வட்டமொன்று கீழ்க்கண்ட 
அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள குறுவட்டங்களை தனது ஆட்சி எல்லைகளாகக் கொண்டு செயல்படும் . 


2 . தற்போது தாம்பரம் வட்டம் , தாம்பரம் குறுவட்டத்தில் உள்ள வேங்கைவாசல் கிராமம் பிரிவினைக்குப்பின் புதிதாக உருவாக்கப்படும் 
சோழிங்கநல்லூர் வட்டம் , மேடவாக்கம் குறுவட்டத்தில் இணைக்கப்படும் . தற்போது தாம்பரம் வட்டம் , ஆலந்தூர் குறுவட்டத்தில் உள்ள 
உள்ளகரம் , மடிப்பாக்கம் , நன்மங்கலம் , கோவிலாம்பாக்கம் ஆகிய கிராமங்கள் புதிதாக உருவாக்கப்படும் சோழிங்கநல்லூர் வட்டம் , 
பள்ளிக்கரணை குறுவட்டத்தில் இணைக்கப்படும் . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


3 . புதிதாக உருவாக்கப்படும் சோழிங்கநல்லூர் வட்டத்தில் உள்ளடங்கும் 1 . சோழிங்கநல்லூர் , 2 . பள்ளிக்கரணை , 3 . மேடவாக்கம் 
ஆகிய குறுவட்டங்களுக்கு உட்பட்ட வருவாய்க் கிராமங்கள் மீது தற்போது தாம்பரம் வட்டாட்சியரால் கையாளப்படும் அதிகாரங்கள் 
இனி சோழிங்கநல்லூர் வட்டாட்சியரால் 2009 - ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 30 ஆம் நாளிலிருந்து கையாளப்படும் . 


அட்டவணை 
சோழிங்கநல்லூர் வட்டம் 

வருவாய் கிராமங்களின் பெயர் 


வ . எண் 


குறுவட்டத்தின் 

பெயர் . 


( 2 ) 
சோழிங்கநல்லூர் 


பள்ளிக்கரணை 


( 3 ) 
கொட்டிவாக்கம் 
பாலவாக்கம் 
நீலாங்கரை 
ஈஞ்சம்பாக்கம் 
சோழிங்கநல்லூர் 
செம்மஞ்சேரி 
உத்தண்டி 
உள்ளகரம் 
மடிப்பாக்கம் 
கோவிலாம்பாக்கம் 
நன்மங்கலம் 
பள்ளிக்கரணை 
பெருங்குடி 
சீவரம் 
ஒக்கியம் துரைப்பாக்கம் 
காரப்பாக்கம் 
வேங்கைவாசல் 
மேடவாக்கம் 
ஜல்லடியான்பேட்டை 
பெரும்பாக்கம் 
சித்தாலப்பாக்கம் 
ஒட்டியம்பாக்கம் 
அரசன்கழனி 


மேடவாக்கம் 


[ அரசாணை (நிலை ) எண் 500 , வருவாய் ( வ.நி .10) த் துறை , 24 டிசம்பர் 2009.) 
No . III( 2)| REVI712 (d - 4)/2009 . 

தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் , காஞ்சிபுரம் மாவட்டம் , செங்கல்பட்டு வருவாய் கோட்டத்தினை சீரமைத்து , 
2009 - ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 30 ஆம் நாளிலிருந்து , தாம்பரம் , ஆலந்தூர் மற்றும் சோழிங்கநல்லூர் ஆகிய வட்டங்களை 
கீழ்காணும் அட்டவணைப்படி புதிய தாம்பரம் வருவாய் கோட்டம் தனது ஆட்சி எல்லைகளாக கொண்டு செயல்படும் . 

2 . புதிதாக உருவாக்கப்படும் தாம்பரம் வருவாய் கோட்டத்தில் உள்ளடங்கும் 1 . தாம்பரம் , 2 . ஆலந்தூர் , 3 . சோழிங்கநல்லூர் ஆகிய 
வட்டங்கள் மற்றும் அதற்கு உட்பட்ட உள்வட்டம் மற்றும் வருவாய் கிராமங்கள் மீது தற்போது செங்கல்பட்டு கோட்டாட்சியரால் 
கையாளப்படும் அதிகாரங்கள் இனி தாம்பரம் கோட்டாட்சியரால் 2009 - ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 30 ஆம் நாளிலிருந்து 
கையாளப்படும் . 

அட்டவணை 
வ . எண் கோட்டம் 

வட்டம் 


( 2) 


தாம்பரம் 


தாம்பரம் 
2 . ஆலந்தூர் 
3 . சோழிங்கநல்லூர் 


கி . தனவேல் , 
அரசுச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


